ஒரு விதை எப்படி பூசணிக்காய் 

ஆகிறது 


வென்டி 


EMPEROR 


ஒரு விதை எப்படி பூசணிக்காய் 

ஆகிறது 


பூசணிக்காய் பொறியலும் கூட்டும் சுவையோ சுவை . 
பூசணி விதையை வறுத்து காலை உணவாக 
சாப்பிடலாம் . 
வெளிநாடுகளில் குழந்தைகள் பூசணியை 
விதவிதமாக வெட்டி விளக்குகளும் பொம்மைகளும் 
செய்து விளையாடுகிறார்கள் . 
எப்படி ஒரு சின்னஞ்சிறிய விதை இவ்வளவு பெரிய 
காயாக மாறுகிறது ? அதற்கு என்னவெல்லாம் தேவை 
என்று அறிந்து கொள்ள இந்த புத்தகத்தை வாசிப்போம் . 


வெய்யில் காலம் முடிந்து ஆடிக் காற்று வீசத் 
தொடங்கும்போது விவசாயிகள் நிலத்தை உழுது 
விதைப்பார்கள் . 


ஒவ்வொரு பூசணிக்காய் விதையும் ஒரு சிறிய பூசணி 
செடியாக மாறுவது எப்படி ? 
மண்ணுக்கடியில் வெளிச்சமில்லாத , ஈரமான மிதமான 
சூட்டில் , விதைகள் முளைவிடுகின்றன . 


முளைகட்டிய விதைகள் வெடிப்பு விடுகின்றன. துளிர்விடும் குருத்து 
மேல்நோக்கி வளர்கிறது . வேர்கள் மண்ணைத் துளைத்துக் கொண்டு கீழே 
போகின்றன. இந்த வேர்களின் நுண்ணிய குழாய்கள் நீரை உறிஞ்சுகின்றன - 
நாம் பழச்சாறுகளை உறிஞ்சிக் குடிப்பது போல 


விதைத்த இரண்டு வாரங்களில் பசுமையான 
துளிர்கள் மண்ணிலிருந்து 
எட்டிப்பார்க்கின்றன . 


இந்த துளிர்கள் செடிகளாகின்றன . 
ஒவ்வொரு தண்டிலிருந்தும் இரண்டு 
குருத்து இலைகள் விரிகின்றன . 
வெளிச்சத்தை நோக்கி வளர்கின்றன . 


சூரிய வெளிச்சம் இலைகளுக்கு உணவு தயாரிக்கும் ஆற்றலை கொடுக்கிறது . 
நம்மைப் போலவே தாவரங்களுக்கும் அவை வளர்வதற்கு உணவு தேவை . பிறர் 
தயாரித்த உணவை நாம் சாப்பிடுகிறோம் . ஆனால் தாவரங்கள் அப்படி அல்ல - 
அவற்றின் இலைகளே அவற்றிற்கானஉணவைத் தயாரிக்கின்றன . 


தாவரங்கள்உணவு தயாரிக்க சூரிய ஒளி, நீர் காற்று 
ஆகிய மூன்றும் அவசியம். வேர்கள் மண்ணிலுள்ள 
நீரைஉறிஞ்சித் தருகின்றன . 


இலைகள் ஒளியைப் பிடிக்கின்றன. இலையிலுள்ள நுண்ணிய துவாரங்கள் வழியாக 
காற்று நுழைகிறது . இலைகள் இந்தக் காற்றையும் மண்ணிலிருந்து பெற்ற நீரையும் 
கலந்து சர்க்கரைச் சத்தை உருவாக்குகின்றன . இது தான் தாவரங்களுக்கு உணவு . 


10 


பிறகு அகலமான ஓரங்களில் கரடுமுரடான, இலைகள் முளைக்கத் தொடங்கும் . 


புதிய இலைகள் 

சொர 
சொரப்பாக 
அகலமாக 
இருக்கும். 


ஆனால் குருத்து 
இலைகள் 
சிறியதாக 
வழுவழுப்பாக 
இருக்கும் . 


சில நாட்களில் குருத்து இலைகள் வாடிவிடும் . புதிய 
பெரிய இலைகள் பூசணிச்செடிக்கு தேவையான 
உணவைத் தயாரிக்கின்றன. 


நாட்கள் போகப்போக பூசணிச்செடியின் அருகிலிருக்கும் 
களைகளை பிடுங்க வேண்டும் . இல்லையென்றால் பூசணிக்குத் 
தேவையான தண்ணீரை களைகள் உறிஞ்சிவிடும் . போதிய நீர் 
இல்லாவிட்டால் பூசணிச்செடி வாடிவிடும் . 


பூசணிச்செடியின் தண்டில் பல 
ஜோடி குழாய்கள் இருக்கும் . 
ஜோடியில் ஒரு குழாய் 
மண்ணிலிருந்து நீரை 
இலைகளுக்கு எடுத்துச் 
செல்லும் . இலைகள்உணவைத 
தயாரிக்கும் . 


ஜோடியின் இன்னொரு 
குழாய் தயாரான 
உணவை செடிக்கு 
எடுத்துச் சென்று செடி 
வளர உதவும் . 


பூசணிச்செடி உயரமாக வளர்வதில்லை . தண்டுகள் நீளமாகும் போது 
இவை மண்மீது படர்கின்றன . பிறகு நிலமெங்கும் பூசணிக்கொடிகள் 
பின்னிப்பிணைந்து அடர்த்தியாக படர்ந்துவிடும் . 


சில நாட்களில் 
பூசணிச்செடி மொட்டுவிட 
ஆரம்பிக்கும் . மொட்டுகள் 
விரிந்து ஆரஞ்சு நிற 
பூவிதழ்கள் பெரிதாக 
வளரும் . 
கண்ணைக்கவரும் 
ஆரஞ்சுநிறக் குடைகள் ! 


உச்சி வெய்யிலில் பூக்கள் மூடிக்கொள்ளும் . 


குளிர்ந்த இரவுகளிலும், அதிகாலையிலும் பூக்கள் மீண்டும் மலர்கின்றன ! 
பிரகாசமான ஆரஞ்சு பூக்கள் தேனீக் கூட்டத்தை ஈர்க்கின்றன. ரீங்கரிக்கும் 
தேனீக்கள் ஆண் பூக்களிலிருந்து பெண் பூக்களுக்கு மஞ்சள் நிற மகரந்தத்தை 
சுமந்து செல்கின்றன. பூ காயாக மாறும் நேரம் வந்துவிட்டது . 


நாட்கள் போகப்போக , வெய்யிலும் மழையும் பிஞ்சுகள் பெரிய 
காய்களாக வளர உதவுகின்றன . 


பின்னர் பூவிதழ்கள் வாடி விழும் . பூக்கள் இருந்த 
இடத்தில் , இப்போது சிறிய பிஞ்சுகள் அங்கு வளர 
ஆரம்பிக்கின்றன . 
கொடிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான பிஞ்சுகள் 
தொங்குகின்றன . 


கோடை காலம் முடிந்துவிட்டது . பூசணி வயலுக்கு அடுத்ததாக நடப்பட்ட சோளம் 
இப்போது சிவந்துவிட்டது . மரங்களின் இலைகளும் வண்ணம் மாறுகின்றன . 


பூசணிக்காய்களும் நிறம் மாறுகின்றன . அவை பழுக்கும் போது 
முதலில் பச்சையிலிருந்து மஞ்சளாகவும் பிறகு ஆரஞ்சாகவும் 
மாறுகின்றன . 


22 


சிறிய, தட்டையான, வெள்ளை பூசணி விதைகள் நான்கு 
மாதங்களில் , பெரிய , அடர்த்தியான , ஆரஞ்சு 
பூசணிக்காயாக உருவாகின்றன . 


பூசணிகள் பருத்து , புடைத்து , செழிப்பாக வளர்ந்துள்ளன. 
பல்வேறு வடிவங்களில் அளவுகளில் அறுவடைக்காக 
காத்திருக்கின்றன . 


- 


- 


- 


25 


ஹாலோவீன் என்பது அமெரிக்காவில் கொண்டாடப்படும் ஒரு 
திருவிழா . 
மக்கள் ஹாலோவீன் சமயத்தில் பூசணிக்காயை செதுக்கி 
பலவிதமான உருவங்களைஉருவாக்குகிறார்கள் . 


தேங்ஸ் கிவிங் ( Thanksgiving Day) திருவிழாவின் போது 
பூசணிக்காயில் " பை " ( pie ) என்னும் இனிப்புப் 
பலகாரம் செய்து சாப்பிடுகிறார்கள் . 


குளிர்காலம் தொடங்கும்போது பூசணியின் இலைகள் பழுப்பாக மாறி 
உதிர்ந்துவிடும் . வயலில் வாடிப்போன சில பூசணிக் கொடிகளே 
எஞ்சியிருப்பதை காணலாம் . 


29 


விவசாயி அடுத்த ஆடியில் மீண்டும் உழுது மீண்டும் விதைப்பார் . 
மறுபடியும் தொடங்கும் பூசணி விதையின் பயணம் ! 


முற்றும் 


30 


31 ) 


